© 
தமிழ்நாடு அரசு 

2020 


[ Regd.No. TNICCN/ 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
(விலை : ரூ . 8.80 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


சு 


வாய்மை 


யே 


வெல் 


லும் 


எண் 29 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 15 , 2020 
ஆனி 31 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051 


பகுதி III -பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 


[ அரசாணை (நிலை) எண் . 17 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H ) த் துறை , 22.01.2020 ) 


1961 ஆம் ஆண்டு மோட்டார் வாகன போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 27/1961) 40 ஆம் பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 1965 ஆம் ஆண்டு மோட்டார் வாகன போக்குவரத்து தொழிலாளர்கள் விதிகளில் 
வெளியிடக் கருதியுள்ள திருத்தங்களின் கீழ்காணும் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 40 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் 
கோரியுள்ளவாறு , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

( 2 ) இது தொடர்பாக அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஆறு வாரங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்கு முன்னர் வரப்பெறும் யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரை தமிழ்நாடு அரசால் பரிசீலிக்கப்படுமென்று, இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை தொழிலாளர் துறை ஆணையாளர் , சென்னை 600 006, 
வாயிலாக அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை, தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற 
முகவரிக்கு இருபடிகளில் அனுப்பி வைக்க வேண்டும் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 

( 1) 35 , 46 மற்றும் 48 ஆம் விதிகள் நீக்கப்பட வேண்டும் ; 
( 2) 38 ஆம் விதிக்குப் பதிலாக , பின்வரும் விதி அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

38 (1) ( a ) வேலையளிப்பவர் ஒவ்வொருவரும் கீழ்காணும் பதிவேடுகளைப் பராமரிக்க வேண்டும் - 
( 1 ) படிவம் XXIII- இல் பணியாளர் பதிவேடு ஒன்று . 
( ii ) படிவம் XXIV- இல் வேலைவாய்ப்புப் பதிவேடு ஒன்று . 
( iii ) படிவம் XXV- இல் ஊதியங்கள் பதிவேடு ஒன்று . 
(iv ) படிவம் XXVI- இல் விடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு சலுகைகள் பதிவேடு ஒன்று . 
( b ) பகுதி ( a ) இல் குறிப்பிடப்பட்ட பதிவேடுகள் மின்னணு வடிவில் அல்லது கையேடு வடிவில் பராமரிக்கப்பட 
வேண்டும் . 


( C ) பகுதி ( a ) இல் குறிப்பிடப்பட்ட பதிவேடுகள் மின்னணு வடிவில் பராமரிக்கப்படும் போது , பதிவேட்டின் நெடும்பத்திகளின் 
பிரிவு , தொடர் எண் மற்றும் பொருளடக்கங்களின் முழுமை மாற்றாமல் பதிவேடுகளின் வடிவமைப்பு மற்றும் அளிக்கும் 
முறையை சரிசெய்யப்படலாம் . 


III - 1a- (29 ) ( T Sup) -1 


[ 1 ] 


2 


(2 ) இந்த விதிகளின் விதித்துறைகளின் கீழ் பராமரிக்கப்படும் அல்லது காட்சிப்படுத்தப்படும் பதிவேடுகள் , ஆவணங்கள், 
அறிவிப்புகள் இந்த தொழில் நிறுவனத்தில் எப்போதும் கிடைக்கும் என்பதுடன் , அதிகார வரம்பெல்லையிலுள்ள யாதொரு 
ஆய்வாளரால் தேவையான அனைத்து நேரங்களிலும் ஆய்வு செய்வதற்காக இவற்றை அளிக்க வேண்டும் அல்லது 
அளிக்கும்படி செய்ய வேண்டும் . 


இருப்பினும் , இந்த விதிகளின் விதித்துறைகளின் கீழ் பதிவேடுகள் , ஆவணங்கள் , பராமரிக்கப்படும் அல்லது 
காட்சிப்படுத்தப்படும் அறிவிப்புகள் அவசியமென ஆய்வாளர் கருதுவராயின் , அவரது அலுவலகத்தில் அல்லது அவரால் 
குறிப்பிட்டவாறான அத்தகைய ஏனைய பொது இடத்தில் ஆய்விற்காக ஒப்படைக்க வேண்டும் அல்லது அவ்வாறு 
ஆய்விற்காக அளிக்கப்பட்ட பதிவேடுகள் , ஆவணங்கள் , அறிவிப்புகள் , அதே நாளில் அவை திருப்பியளிக்கப்பட 
வேண்டும் . யாதொரு நேர்விலும் வேலையளிப்பவர் ஒரு இரசீது வழங்கியபின்னர் ஏழு நாட்களுக்கு மேல் அவை இருத்தி 
வைக்கப்படக்கூடாது . 


( 3 ) 


துணை விதி ( 1) இன் ( அ ) பகுதியில் குறிப்பிடப்பட்ட படிவங்களிலுள்ள பதிவேடுகளின் கீழ் குறிப்பிடப்பட்ட பணியாளர் 
வருகைப் பதிவேடுகளின் நோக்கங்களுக்காக வழங்குவதற்குக் கருதிப்பார்க்கப்படும் . அவையாவன : 


( i) 


தமிழ்நாடு 1959 ஆம் ஆண்டு தொழிலகப் பணியாளர் அமைப்பு விதிகளின் ( தேசிய, பண்டிகைக்கால மற்றும் 
சிறப்பு விடுமுறைகள் ) 7 ஆம் விதியைச் சேர்ந்த துணை விதி (1 ) இன் படி , படிவம் VI இல் உள்ள தேசிய 
மற்றும் பண்டிகைக்கால விடுமுறைகளுக்கான பதிவேடு ; 


( ii ) 


தமிழ்நாடு 1967 ஆம் ஆண்டு பேறுக்காலச் சலுகை விதிகளின் 3 ஆம் விதியைச் சேர்ந்த துணை விதி ( 1) 
இன் படி , படிவம் A இல் உள்ள பணியாளர் வருகைப் பதிவேடு ; 


படிவம் I இல் உள்ள அபராதங்களுக்கான பதிவேடு , 21 ஆம் விதியைச் சேர்ந்த துணை விதி ( 4 ) இன் 
படி படிவம் II இல் பணியமர்த்தப்பட்ட நபரின் கவனக்குறைவு அல்லது தவறுகளுக்காக வேலையளிப்பவருக்கு 
ஏற்பட்ட சேதம் அல்லது இழப்பிற்காக பிடித்தங்கள் குறித்த பதிவேடு , 26 ஆம் விதியின் துணை விதி ( 2 ) இன் 
படி படிவம் IV இல் உள்ள பணியாளர்களுக்கான மிகைப்பணி நேரப் பதிவேடு , 27 ஆம் விதியின் துணை விதி 
(5 ) இன் படி படிவம் V இல் உள்ள வருகைப்பதிவேடு , 1953 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் (தமிழ்நாடு ) 
விதிகளின் (6 ) ஆம் விதியின் துணை விதி (6 ) இன் படி படிவம் XI இல் உள்ள பணியாளர்களின் பதிவேடு ; 


(iv ) 


3 ஆம் விதியின் படி படிவம் I இல் உள்ள அபராதங்களுக்கான பதிவேடு , 4 ஆம் விதியின் இன் படி 
படிவம் II இல் பணியமர்த்தப்பட்ட நபர்களின் கவனக்குறைவு அல்லது தவறுகளுக்காக வேலையளிப்பவருக்கு 
ஏற்பட்ட சேதம் அல்லது இழப்பிற்கான பிடித்தங்கள் குறித்த பதிவேடு , தமிழ்நாடு 1937 ஆம் ஆண்டு ஊதியங்கள் 
வழங்கல் விதிகளின் 17 ஆம் விதியின் படி படிவம் III இல் உள்ள முன்பணங்கள் பதிவேடு ; 


( v ) 


படிவம் B இல் உள்ள ஊதியங்கள் பதிவேடு , தமிழ்நாடு 1973 ஆம் ஆண்டு தொழிலாளர் நல நிதி விதிகளின் 
29 ஆம் விதியின் படி படிவம் C இல் உள்ள செலுத்தப்படாத மற்றும் அபராதங்கள் வகையில் திரண்ட 
தொகைகளுக்கான பதிவேடு ; 


( vi ) 


தமிழ்நாடு 1981 ஆம் ஆண்டு தொழிலகப் பணியாளர் அமைப்பு விதிகளின் (வேலையாட்களுக்கு நிரந்தர 
தகுதிநிலையை வழங்குதல் ) 6 ஆம் விதியின் துணை விதி (1) இன் படி படிவம் I இல் உள்ள வேலையாட்களின் 
பதிவேடு ; 


(vii) தமிழ்நாடு 1981 ஆம் ஆண்டு பிழைப்பூதியப் படி வழங்கல் விதிகளின் 3 ஆம் விதியின் படி படிவம் | இல் 

பணிநீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களின் பதிவேடு . ”; 


( 3 ) 


படிவங்கள் XV, XX , XXII ஆகியவை நீக்கப்பட வேண்டும் ; 


படிவ எண் XXII நீக்கப்பட்ட பின்னர் , பின்வரும் படிவங்கள் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் , அவையாவன: 


தொடர்எண் 


பணியாளரின்பெயர் 


2 


பதிவுசான்றிதழ்எண்: 


பணியாளர்அடையாளஎண் 


3 


பாலினம் 


மோட்டார்போக்குவரத்துநிறுவனத்தின்பெயர்மற்றும்முகவரி 


தந்தை/கணவன்/மனைவிபெயர் 


பிறந்தநாள் 


9 


பணியில்சேர்ந்தநாள் 


பதவிப்பெயர் 


0 


தற்போதையமுகவரி 


நிரந்தரமுகவரி 


EPF-UAN 


12 


ESIC6T600T 


பணியாளர்பதிவேடு 


தமிழ்நாடு1965ஆம்ஆண்டுமோட்டார்வாகனபோக்குவரத்துதொழிலாளர்கள்விதிகள் 


38ஆம்விதியைச்சேர்ந்ததுணைவிதி(1)இன்(a)ஆம்பகுதியின்உட்- பகுதி(1)ஐக்காண்க 


“படிவஎண்.-XXIII 


க 


ஆதார்எண் 


14 


பணியில்சேர்ந்து480நாட்கள்நிறைவடையும்நாள் 


15 


பணிநிரந்தரம்செய்யப்பட்டநாள் 


16 


பணிஇடைநீக்கம்செய்யப்பட்டகாலம்(ஏதேனுமிருப்பின்) 


17 


வங்கிகணக்குஎண்,வங்கியின்பெயர்,கிளை(IFSC) 


புகைப்படம் 


0 


கஅலைப்பேசிஎண் 


20 


மின்னஞ்சல்முகவரி 


மாதிரிகையொப்பம்பெருவிரல்கைரேகை 


8பணியிலிருந்துவெளியேறியநாள் 


பணியிலிருந்துவெளியேற்றத்திற்கானகாரணம் 


A|குறிப்புரைகள் 


8 


"படிவஎண். 


XXIV 


38ஆம்விதியைச்சேர்ந்ததுணைவிதி(1)இன்(a)ஆம்பகுதியின்உட் 


பகுதி(ii)ஐக்காண்க 


தமிழ்நாடு1965ஆம்ஆண்டுமோட்டார்வாகனபோக்குவரத்துதொழிலாளர்கள்விதிகள் 


வேலைவாய்ப்புப்பதிவேடு 


லிருந்து 


காலத்திற்காக 


மோட்டார்போக்குவரத்துநிறுவனத்தின்பெயர்மற்றும்முகவரி: 


தேசியமற்றும்பண்டிகைக்காலவிடுமுறைகள் 


பணியாளரின்பெயர்மற்றும்முகவரி: 


ஒப்புதல்செயல்முறைஎண்&நாள்: 


மேலாளர்பொறுப்பாளரின்பெயர்: 


ஒப்புதலளிக்கப்பட்டதேசியமற்றும்பண்டிகைக்காலவிடுமுறைகள் 


பதிவுசான்றிதழ்எண்: 


2 


4 


5 


5 


4 


1) 


தொடர்எண் Nபணியாளரின்பெயர் வபணியாளரின்அடையாளஅட்டைஎண் 


-வேலையைதொடங்கும்நேரம் 


0ஓய்வுஇடைவேளை 


வேலைமுடிவடையும்நேரம் 


FH-பண்டிகைக்காலவிடுமுறை 


H-வாராந்திரவிடுமுறை 


1 


*பயன்படுத்தப்பட்டவேண்டியசுருக்கக்குறியீடுகள்: 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


10 


11 


12 


13 


14 


15 


மிகைப்பணிநேரம்உட்படநாள்தோறும்வேலைசெய்யும்நேரங்கள்(ஏதேனுமிருப்பின்) 


16 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


-வேலைசெய்தமொத்தநாட்கள் மவேலைசெய்தமொத்தநேரங்கள் 5ஊதியமில்லாவிடுப்பெடுத்தமொத்தநாட்கள் 


=தேசியவிடுமுறையில்வேலைசெய்ததற்காகபெறப்பட்டஆதாயம்(**) 


பண்டிகைவிடுமுறையில்வேலைசெய்ததற்காகபெறப்பட்டஆதாயம் 


க 


குறிப்புரைகள் 


01 


NH-தேசியவிடுமுறை 


EL-ஈட்டியவிடுப்பு 


ML 


மருத்துவவிடுப்பு 


HW-ஊதியத்துடன்கூடியவிடுப்பு 


MBL 


மகப்பேறுவிடுப்பு 


SH-ஈடுசெய்விடுப்பு 


SP-பணியிடைநீக்கம் 


LOP 


ஊதியமில்லாவிடுப்பு 


**பயன்படுத்தப்படவேண்டியசுருக்கக்குறியீடுகள்: 


6 


H. 


அனுமதிக்கப்பட்டவிடுமுறைநாட்களுக்காக 


WD-இரட்டைஊதியத்தில்வேலைசெய்ததற்காக 


W/H 


விடுமுறைநாள்அன்றுபணிசெய்ததற்காக 


N/E 


-- 


ஊதியம்பெறதகுதியில்லைஎனில், 


படிவஎண்.-XXV 


38ஆம்விதியைச்சேர்ந்ததுணைவிதி(1)இன்(a)ஆம்பகுதியின்உட் 


பகுதி(iii)ஐக்காண்க 


தமிழ்நாடு1965ஆம்ஆண்டுமோட்டார்வாகனபோக்குவரத்துதொழிலாளர்கள்விதிகள் 


ஊதியங்கள்பதிவேடு 


மோட்டார்போக்குவரத்துநிறுவனத்தின்பெயர்மற்றும்முகவரி: 


பணியமர்த்தப்பட்டுள்ளமொத்தபணியாளர்களின்எண்ணிக்கை 


பணியாளரின்பெயர்மற்றும்முகவரி: 


மேலாளர்பொறுப்பாளரின்பெயர்: 


பதிவுசான்றிதழ்எண்: 


ஆண் 


பெண் 


வளரிளம்பருவ 


வளரிளம்பருவ 


ஆண் 


பெண் 


7 


லிருந்து 


காலம்வரையிலானஊதியம் 


(மாதாந்திரம்/இரண்டுவாரங்கள்/வாராந்திரம்/நாள்தோறும்/செய்யும்வேலைக்கேற்பஊதியம்) 


தொடர்எண் 


பணியாளரின்பெயர் 


N M 


பணியாளரின்அடையாளஅட்டைஎண் 


பணிசெய்தமொத்தநாட்கள் 


அடிப்படைஊதியம் 


அகவிலைப்படி 


வீட்டுவாடகைப்படி 


ஏனையபடிகள்(தன்மையைகுறிப்பிடவும்) 


மிகைப்பணிநேரஊதியங்கள் 


(O 


விடுப்புஊதியங்கள்(ஈட்டியவிடுப்பிற்காகபெறப்பட்டஊதியம்/NFHக்கான 5இரட்டைஊதியம்/திரண்டவிடுப்பிற்கானஊதியம்) 


=மொத்தஊதியங்கள் 


|வருங்காலவைப்புநிதி 


கபணியாளர்களின்மாநிலகாப்புறுதி 


14 


தொழிலாளர்நலநிதி 


15 


வழங்கப்பட்டமுன்பணம் 


மாததொடக்கத்தில்வசூலிக்காமல்நிலுவையிலிருந்தமுன்பணம் 


முன்பணங்கள் 


17 


வசூலிக்கப்பட்டமுன்பணம் 


18 


வசூலிக்கப்படவேண்டியநிலுவைத்தொகை 


பிடித்தங்கள் 


19 


சேதங்கள்,இழப்புகள்அல்லதுஅபராதங்கள்வகையில் விதிக்கப்பட்டபிடித்தம் 


20 


மாதத்தின்தொடக்கத்தில்வசூலிக்காமல்நிலுவையிலுருந்த பிடித்தத்தொகை 


சேதங்கள்அபராதங்கள் 


-சேதங்கள்,இழப்புகள்அல்லதுஅபராதங்கள்வகையில்பிடித்தம் 


நிலுவையிலுள்ளவசூலிக்கப்படவேண்டியதொகை 


NN 


கஏனையயாதொருபிடித்தங்கள் 


A|மொத்தபிடித்தங்கள் 


க|நிகரபிடித்தங்கள் 


8தொகைசெலுத்தப்பட்டநாள் 


4செலுத்தப்படாததிரண்டதொகை 


28 


கணக்கிடப்பட்டபிழைப்பூதியப்படியின்விகிதம்மற்றும் செலுத்தப்பட்டதொகை 


29 


பணியாளரின்இரசீது/வங்கிபரிவர்த்தனைஎண்/நாள் 


6குறிப்புரைகள் 


8 


படிவஎண்.-XXVI 


38ஆம்விதியைச்சேர்ந்ததுணைவிதி(1)இன்(a)ஆம்பகுதியின்உட்- பகுதி(iv)ஐக்காண்க 


தமிழ்நாடு1965ஆம்ஆண்டுமோட்டார்வாகனபோக்குவரத்துதொழிலாளர்கள்விதிகள் 


விடுப்புமற்றும்சமூகபாதுகாப்புசலுகைகள்பதிவேடு 


மோட்டார்போக்குவரத்துநிறுவனத்தின்பெயர்மற்றும்முகவரி: 


பணியாளரின்பெயர்மற்றும்முகவரி: 


மேலாளர்பொறுப்பாளரின்பெயர்: 


பதிவுசான்றிதழ்எண்: 


9 


மாதம் 


ஆண்டிற்காக 


தொடர்எண் 


N 


பணியாளரின்பெயர் 


பணியாளர்அடையாளஅட்டைஎண் 


3 


4 


மாதத்தின்தொடக்கத்திலிருந்தவிடுப்பு 


5 


அந்தகாலஅளவில்ஈட்டியவிடுப்பு 


ஈட்டியவிடுப்பு 


9 


அந்தமாதத்தின்போதுஎடுக்கப்பட்டவிடுப்பு 


மாதத்தின்இறுதியில்நிலுவையிலிருந்தவிடுப்பு 


ல 


மாதத்தின்தொடக்கத்திலிருந்தவிடுப்பு 


ம 


அந்தமாதத்தின்போதுஎடுக்கப்பட்டவிடுப்பு 


மருத்துவவிடுப்பு 


10 


மாதத்தின்முடிவில்நிலுவையிலிருந்தவிடுப்பு 


11 


மாதத்தின்தொடக்கத்திலிருந்தவிடுப்பு 


12 


(தமிழாக்கம்) 


அந்தமாதத்தின்போதுஎடுக்கப்பட்டவிடுப்பு 


ஏனையவிடுப்பு 


13 


மாதத்தின்முடிவில்நிலுவையிலிருந்தவிடுப்பு 


14 


கருவுற்றநிலை/பிரசவம்குறித்தஅறிவிப்புஅளிக்கப்பட்டநாள் 


15 


மகப்பேறினைஎதிர்ப்பார்த்துஅதன்அடிப்படையில்வழங்கப்பட்ட மகப்பேறுஉதவித்தொகைமற்றும்தொகைவழங்கப்பட்டநாள் 


16 


அதனைத்தொடர்ந்துவழங்கப்பட்டமகப்பேறுஉதவித்தொகை மற்றும்தொகைவழங்கப்பட்டநாள் 


மகப்பேறுபயன்கள் 


மருத்துவஊக்கத்தொகையாகவழங்கப்பட்டதொகைமற்றும் வழங்கப்பட்டநாள் 


தமிழ்வளர்ச்சிமற்றும்செய்தி(மொழிபெயர்ப்புத்துறை 

இயக்குநர்,ந.அருள், 


அரசுகூடுதல்தலைமைச்செயலாளர் 

முகமதுநசிமுத்தீன், 


18 


1961ஆம்ஆண்டுமருத்துவஊக்கத்தொகைசட்டத்தின்9 அல்லது10ஆம்பிரிவின்கீழ்ஊதியத்துடன்கூடியவிடுப்பு 


19 


பணியாளரிடமிருந்துநியமனம்பெறப்பட்டதா 


20 


பணியாளரின்வெளியேற்றம்அல்லதுஇறப்புகுறித்தநேர்வில் பணிக்கொடையாகவழங்கப்பட்டதொகை 


பயன்கள்பணிக்கொடை 


21 


குறிப்புரைகள் 


OL 


11 


- 


அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை) எண் 28 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H ) த் துறை , 13.02.2020 ) 
தமிழ்நாடு 1958 ஆம் ஆண்டு (தமிழ்நாடு சட்டம் 13 | 1958 ) உணவக நிறுவனங்கள் சட்டத்தின் 29 ஆம் பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1959 ஆம் ஆண்டு உணவக நிறுவனங்கள் 
விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . அவையாவன: 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 
(1 ) 19 ஆம் விதி விட்டுவிடப்பட வேண்டும் ; 
(2 ) 38 ஆம் விதியின் துணை விதி ( 1 ) க்குப் பதிலாக , பின்வரும் துணை விதி அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது: 
” ( 1) ( a ) வேலையளிப்பவர் ஒவ்வொருவரும் கீழ்காணும் பதிவேடுகளைப் வைத்துவர வேண்டும் 
( i ) படிவம் XIX 

இல் பணியாளர் பதிவேடு ஒன்று . 
( ii ) படிவம் XX இல் வேலைவாய்ப்புப் பதிவேடு ஒன்று . 
( iii ) படிவம் XXI - இல் ஊதியங்கள் பதிவேடு ஒன்று . 

( iv ) படிவம் XXII இல் விடுப்பு மற்றும் சமூகப் பாதுகாப்பு பயன்கள் பதிவேடு ஒன்று . 
( b) பகுதி ( a ) இல் குறிப்பிடப்பட்ட பதிவேடுகள் , மின்னணு வடிவில் அல்லது பணியாளரால் வைத்துவரப்பட வேண்டும் . 
( c ) பகுதி ( a ) - இல் குறிப்பிடப்பட்ட பதிவேடுகள் மின்னணு வடிவில் வைத்துவரப்படும் போது , பதிவேட்டின் நெடும்பத்திகளின் 

பிரிவு , தொடர் எண் மற்றும் பொருளடக்கங்களை மாற்றாமல் பதிவேடுகளின் வடிவமைப்பும் முன்வைத்தலும் சரிசெய்யப்படலாம் . 
( d ) பகுதி ( a) இல் குறிப்பிடப்பட்ட படிவங்களிலுள்ள பதிவேடுகள், கீழே குறிப்பிடப்பட்ட பதிவேடுகள் மற்றும் தற்காலிக 

பணியாளர் வருகைப் பட்டியலின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு கருதப்படலாம் . அவையாவன: 
( 1) தமிழ்நாடு 1967 ஆம் ஆண்டு பேறுக்காலச் சலுகை விதிகளின் 3 ஆம் விதியைச் சேர்ந்த துணை விதி (1) இன் 

படி , படிவம் A - இல் உள்ள தற்காலிகப் பணியாளர் வருகைப் பட்டியல் , 
( ii ) படிவம் | இல் உள்ள அபராதங்களுக்கான பதிவேடு , 21 ஆம் விதியைச் சேர்ந்த துணை விதி (4) இன் படி , படிவம் 

// - இல் உள்ள பணியமர்த்தப்பட்ட நபர்களின் கவனக்குறைவு அல்லது தவறு காரணமாக வேலையளிப்பவருக்கு 
ஏற்பட்ட சேதம் அல்லது இழப்பிற்கான பிடித்தங்கள் குறித்த பதிவேடு , 26 ஆம் விதியின் துணை விதி ( 2 ) 
இன் படி படிவம் IV இல் உள்ள பணியாளர்களுக்கான மிகைப்பணி நேரப் பதிவேடு , 27 ஆம் விதியின் துணை 
விதி (5) இன் படி படிவம் V - இல் உள்ள தற்காலிகப் பணியாளர் வருகைப் பட்டியல் , 1953 ஆம் ஆண்டு 
குறைந்தளவு ஊதியங்கள் (தமிழ்நாடு ) விதிகளின் 27 ஆம் விதியின் துணை விதி ( 6 ) இன் படி படிவம் XI 

இல் உள்ள பணியாளர்கள் குறித்த பதிவேடு; 
( iii ) 3 ஆம் விதியின் படி படிவம் - இல் உள்ள அபராதங்களுக்கான பதிவேடு , 4 ஆம் விதியின் இன் படி படிவம் 

// - இல் பணியமர்த்தப்பட்ட நபர்களின் கவனக்குறைவு அல்லது தவறு காரணமாக வேலையளிப்பவருக்கு ஏற்பட்ட 
சேதம் அல்லது இழப்பிற்கான பிடித்தங்கள் குறித்த பதிவேடு, தமிழ்நாடு 1937 ஆம் ஆண்டு ஊதியங்கள் வழங்கல் 

விதிகளின் 17 ஆம் விதியின் படி படிவம் III - இல் உள்ள முன்பணங்கள் பதிவேடு ; 
(iv) படிவம் B இல் உள்ள ஊதியங்கள் குறித்த பதிவேடு , தமிழ்நாடு 1973 ஆம் ஆண்டு தொழிலாளர் நல நிதி 

விதிகளின் 29 ஆம் விதியின் படி படிவம் C இல் உள்ள செலுத்தப்படாத அபராதங்கள் மற்றும் சேர்ந்து வந்த 

தொகைகளுக்கான பதிவேடு ; 
( U ) தமிழ்நாடு 1981 ஆம் ஆண்டு தொழிலக நிறுவனங்கள் (வேலையாட்களுக்கு நிரந்தர தகுதிநிலை வழங்குதல் ) 

விதிகளின் 6 ஆம் விதியின் துணை விதி (1 ) - இன் படி , படிவம் | - இல் உள்ள வேலையாட்கள் குறித்த 

பதிவேடு ; 
( vi ) தமிழ்நாடு 1981 ஆம் ஆண்டு பிழைப்பூதியப் படி வழங்கல் விதிகளின் 3 ஆம் விதியின் படி படிவம் I இல் 
உள்ள 

பணியிடைநீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்கள் குறித்த பதிவேடு. ”; 
(3 ) படிவங்கள் "IV - F " , " XIV , " XVI " மற்றும் " XVIII " ஆகியவை விட்டுவிடப்பட வேண்டும் ; 
( 4) படிவ எண் XVIII அவ்வாறு விட்டுவிடப்பட்ட பின்னர் , பின்வரும் படிவங்கள் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் , அவையாவன: 


தொடர்எண் 


M 


பணியாளரின்பெயர் 


பணியாளர்அடையாளஎண் 


பாலினம் 


பதிவுசான்றிதழ்எண்:உணவகநிறுவனத்தின்பெயர்மற்றும்முகவரி 


தந்தை/கணவன்(அ)மனைவிபெயர் 


0 


பிறந்தநாள் 


7 


பணியில்சேர்ந்தநாள் 


ல 


பதவிப்பெயர் 


தற்போதையமுகவரி 


5|நிரந்தரமுகவரி 


தொழிலாளர்வருங்காலவைப்புநிதி-UAN 


11 


தொழிலாலர்மாநிலகாப்புறுதிகழகம்எண் 


13 


ஆதார்எண் 


38ஆம்விதியைச்சேர்ந்ததுணைவிதி(1)(a)-ஐக்காண்க 

பணியாளர்குறித்தபதிவேடு 


படிவம்.-XIX 


14 


பணியில்சேர்ந்து480நாட்கள்நிறைவடையும்நாள் 


15 


பணிநிரந்தரம்செய்யப்பட்டநாள் 


பணிஇடைநீக்கம்செய்யப்பட்டகாலம்(ஏதேனுமிருப்பின்) 


16 


17 


வங்கிகணக்குஎண்,வங்கியின்பெயர்,கிளை(IFSC) 


18 


புகைப்படம் 


19 


அலைப்பேசிஎண் 


|மின்னஞ்சல்முகவரி 


20 


21 


மாதிரிகையொப்பம்/கைப்பெருவிரல்கைரேகைஅச்சு 


பணியிலிருந்துவெளியேறியநாள் 


22 


பணியிலிருந்துவெளியேறியதற்கானகாரணம் 


23 


A|குறிப்புரைகள் 


CL 


“படிவம்.-XX| 


வேலைவாய்ப்புப்பதிவேடு 


38ஆம்விதியைச்சேர்ந்ததுணைவிதி(1)(a)-ஐக்காண்க 


லிருந்து 


வரையிலானகாலத்திற்கானது 


உணவகநிறுவனத்தின்பெயர்மற்றும்முகவரி: 


தேசியமற்றும்பண்டிகைக்காலவிடுமுறைகள் 


வேலையளிப்பவரின்பெயர்மற்றும்முகவரி: 


அலுவலகசெயல்முறைஆணைகள்எண்&நாள்: 


மேலாளரின்/பொறுப்பாளரின்பெயர்: 


13 


ஒப்புதலளிக்கப்பட்டதேசியமற்றும்பண்டிகைக்காலவிடுமுறைகள் 


பதிவுசான்றிதழ்எண்: 


1 


N 


3 


4 


5 


1 


தொடர்எண் 


2 


பணியாளரின்பெயர் 


3 


பணியாளரின்அடையாளஅட்டைஎண் 


4 


FH-பண்டிகைக்காலவிடுமுறை 


H-வாராந்திரவிடுமுறை 


வேலையைதொடங்கும்நேரம் 


5) 


ஓய்வுஇடைவேளை 


- 


*பயன்படுத்தப்படவேண்டியசுருக்கக்குறியீடுகள்: 


வேலைமுடிவடையும்நேரம் 


1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


மிகைப்பணிநேரம்உட்படநாள்தோறும்வேலைசெய்யும்நேரங்கள்(ஏதேனுமிருப்பின்) 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


26 


27 


28 


29 


30 


31 


8) 


வேலைசெய்தமொத்தநாட்கள் வேலைசெய்தமொத்தநேரங்கள் 


(0 


10 


ஊதியமில்லாவிடுப்பெடுத்தமொத்தநாட்கள் 


=தேசியவிடுமுறைநாளில்வேலைசெய்ததற்காகபெறப்பட்ட 

ஆதாயம்(**) 


12 


பண்டிகைவிடுமுறைநாளில்வேலைசெய்ததற்காகபெறப்பட்ட 

ஆதாயம்(**) ககுறிப்புரைகள் 


VE 


NH-தேசியவிடுமுறை 


EL-ஈட்டியவிடுப்பு 


ML-மருத்துவவிடுப்பு 


HW-ஊதியத்துடன்கூடியவிடுமுறை 


MBL-மகப்பேறுவிடுப்பு 


SH-ஈடுசெய்விடுமுறை 


SP-பணியிடைநீக்கம் 


LOP-ஊதியமில்லாவிடுப்பு 


**பயன்படுத்தப்படவேண்டியசுருக்கக்குறியீடுகள்: 


H-அனுமதிக்கப்பட்டவிடுமுறைநாட்களுக்கு 


WD-இரட்டைஊதியத்தில்வேலைசெய்ததற்கு 


15 


WH-விடுமுறைநாள்அன்றுபணிசெய்ததற்கு 


N/E -ஊதியம்பெறதகுதியில்லைஎனில், 


படிவம்.-XXI 


ஊதியங்கள்பதிவேடு 38ஆம்விதியைச்சேர்ந்ததுணைவிதி(1)(a)-ஐக்காண்க 


உணவகநிறுவனத்தின்பெயர்மற்றும்முகவரி: 


பணியமர்த்தப்பட்டுள்ளமொத்தபணியாளர்களின்எண்ணிக்கை 


ஆண் 


பெண் 


வளரிளம்பருவ 


வளரிளம்பருவ 


ஆண் 


பெண் 


வேலையளிப்பவரின்பெயர்மற்றும்முகவரி: 


மேலாளரின்பொறுப்பாளரின்பெயர்: 


பதிவுசான்றிதழ்எண்: 


லிருந்து 


காலம்வரையிலானஊதியகாலம் 


16 


தொடர்எண் 


Nபணியாளரின்பெயர் 


பணியாளரின்அடையாளஅட்டைஎண் 


-பணிசெய்தமொத்தநாட்கள் 


அடிப்படைஊதியம் 


-அகவிலைப்படி 


* 


வீட்டுவாடகைப்படி 


ஏனையபடிகள்( தன்மையைகுறிப்பிடவும்) 


மிகைப்பணிநேரஊதியங்கள் 


10 


விடுப்புஊதியங்கள்(ஈட்டியவிடுப்பிற்காகபெறப்பட்டஊதியம்/NFHக்கான இரட்டைஊதியம்/திரண்டவிடுப்பிற்கானஊதியம்) 


=மொத்தஊதியங்கள் 


வருங்காலவைப்புநிதி 


கதொழிலாளர்மாநிலகாப்புறுதி 


தொழிலாளர்நலநிதி 


சுவழங்கப்பட்டமுன்பணம் 


மாததொடக்கத்தில்வசூலிக்காமல்நிலுவையிலிருந்தமுன்பணம் 


முன்பணங்கள் 


-வசூலிக்கப்பட்டமுன்பணம் 


கவசூலிக்கப்படவேண்டியநிலுவைத்தொகை சேதங்கள்,இழப்புகள்அல்லதுஅபராதங்கள்வகையில் விதிக்கப்பட்டபிடித்தம் 


பிடித்தங்கள் 


மாதத்தின்தொடக்கத்தில்வசூலிக்காமல்நிலுவையிலுருந்த பிடித்தத்தொகை 


சேதங்கள்அபராதங்கள் 


சேதங்கள்,இழப்புகள்அல்லதுஅபராதங்கள்வகையில்பிடித்தம் 


21 


நிலுவையிலுள்ளவசூலிக்கப்படவேண்டியதொகை 


22 


23 


ஏனையயாதொருபிடித்தங்கள் 


மொத்தபிடித்தங்கள் 


சுநிகரஊதியங்கள் 


கதொகைசெலுத்தப்பட்டநாள் 


-செலுத்தப்படாதசேர்ந்துவந்ததொகை 


கணக்கிடப்பட்டபிழைப்பூதியப்படியின்விகிதம்மற்றும் *செலுத்தப்பட்டதொகை 


பணியாளரின்இரசீது/வங்கிபரிவர்த்தனைஎண்நாள் 


8குறிப்புரைகள் 


LL 


படிவஎண்.-XXII 


விடுப்புமற்றும்சமூகப்பாதுகாப்புபயன்கள்பதிவேடு 


38ஆம்விதியைச்சேர்ந்ததுணைவிதி(1)(a)-ஐக்காண்க 


உணவகநிறுவனத்தின்பெயர்மற்றும்முகவரி: 


வேலையளிப்பவர்பெயர்மற்றும்முகவரி: 


மேலாளரின்பொறுப்பாளரின்பெயர்: 


பதிவுசான்றிதழ்எண்: 


ஆண்டின் 


மாதத்திற்காக 


18 


தொடர்எண் 


N 


பணியாளரின்பெயர் 


3 


பணியாளர்அடையாளஅட்டைஎண் 


4 


மாதத்தின்தொடக்கத்திலிருந்தவிடுப்பு 


5 


அந்தகாலஅளவில்ஈட்டியவிடுப்பு 


ஈட்டியவிடுப்பு 


9 


அந்தமாதத்தின்போதுஎடுக்கப்பட்டவிடுப்பு 


7 


மாதத்தின்இறுதியில்நிலுவையிலிருந்தவிடுப்பு 


8 


மாதத்தின்தொடக்கத்திலிருந்தவிடுப்பு 


அந்தமாதத்தின்போதுஎடுக்கப்பட்டவிடுப்பு 


மருத்துவவிடுப்பு 


10 


மாதத்தின்முடிவில்எஞ்சியுள்ளவிடுப்பு 


-மாதத்தின்தொடக்கத்திலிருந்தவிடுப்பு 


Nஅந்தமாதத்தின்போதுஎடுக்கப்பட்டவிடுப்பு 


ஏனையவிடுப்பு 


கமாதத்தின்முடிவில்நிலுவையிலிருந்தவிடுப்பு 


-கருவுற்றநிலை|பிரசவம்குறித்தஅறிவிப்புஅளிக்கப்பட்டநாள் 


(தமிழாக்கம்) 


சுமகப்பேறினைஎதிர்ப்பார்த்துஅதன்அடிப்படையில்வழங்கப்பட்ட 

மகப்பேறுஉதவித்தொகைமற்றும்தொகைவழங்கப்பட்டநாள் 


5அதனைத்தொடர்ந்துவழங்கப்பட்டமகப்பேறுஉதவித்தொகை மற்றும்தொகைவழங்கப்பட்டநாள் 


மகப்பேறுபயன்கள் 


*மருத்துவஊக்கத்தொகையாகவழங்கப்பட்டதொகைமற்றும் 

வழங்கப்பட்டநாள் 


தமிழ்வளர்ச்சிமற்றும்செய்தி(மொழிபெயர்ப்புத்துறை. 

இயக்குநர்,ந.அருள், 


அரசுகூடுதல்தலைமைச்செயலாளர். 

முகமதுநசிமுத்தீன், 


க1961ஆம்ஆண்டுபேறுகாலசலுகைச்சட்டத்தின்9அல்லது10 

ஆம்பிரிவின்கீழ்ஊதியத்துடன்கூடியவிடுப்பு 


19 


பணியாளரிடமிருந்துநேமகம்பெறப்பட்டதாஇல்லையா 


8)பணியாளரின்வெளியேற்றம்அல்லதுஇறப்புகுறித்தநேர்வில் 

பணிக்கொடையாகவழங்கப்பட்டதொகை 


பணிக்கொடைபயன்கள் 


P|குறிப்புரைகள் 


64 


20 


[ அரசாணை (நிலை) எண் . 38 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H ) த் துறை , 25.02.2020 ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948) 30 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , 1953 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் (தமிழ்நாடு) விதிகளில் செய்யக் கருதியுள்ள பின்வரும் வரைவுத் 
திருத்தங்கள் , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக மேற்சொன்ன சட்டத்தின் 30 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் 
கோரியுள்ளவாறாக இதனால் வெளியிடப்படுகிறது . 

2. இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து மூன்று திங்கள் முடிவடையும் நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , இந்த வரைவுத் திருத்தம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவு 
முடிவடைவதற்கு முன்னர், எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை சென்னை -600 006 - இல் உள்ள தொழிலாளர் 
ஆணையாளர் வாயிலாக , அரசுச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை -600 009 
என்ற முகவரிக்கு (இரு படிகளில் ) அனுப்பி வைக்க வேண்டும் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 
(1) விதி 21 - இன் , துணை விதி (4 )-இல், இரண்டாவது வரம்பு நிபந்தனைக்குப் பின்னர் , பின்வரும் வரம்பு நிபந்தனை சேர்த்துக் 

கொள்ளப்பட வேண்டும் , அதாவது: 
” மேலும் , படிவங்கள் மற்றும் II- இல் வைத்து வரப்பட வேண்டிய விவரங்கள் , ஏனைய யாதொரு தொழிலாளர் சட்டத்தின் 
கீழ் வேலையளிப்பவரால் வைத்து வரப்படும் ஏனைய யாதொரு பதிவுருக்களில் இருக்குமாயின் , தனியாக படிவங்கள் | மற்றும் 

//இல் பதிவேடுகள் வைத்து வரத் தேவையில்லை . " 
( 2 ) விதி 26 -இன் , துணை விதி ( 2 ) இல் , பின்வரும் வரம்பு நிபந்தனை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

” ஆனால் , படிவம் IV இல் வைத்து வரப்பட வேண்டிய விவரங்கள் , ஏனைய யாதொரு தொழிலாளர் சட்டத்தின் கீழ் , 
வேலையளிப்பவரால் வைத்து வரப்படும் ஏனைய யாதொரு பதிவுருக்களில் இருக்குமாயின் , தனியாக படிவம் IV இல் 
பதிவேடுகள் வைத்துவரத் தேவையில்லை . ”. 


முகமது நசிமுத்தீன் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 
(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர், 

தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை , 
[ அரசாணை( நிலை ) எண் . 39, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1 ) த் துறை , 25.02.2020 ] 
1961 ஆம் ஆண்டு பேறுகாலச் சலுகைச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 53/1961 ) 28 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , 1967 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பேறுகாலச் சலுகை விதிகளில் செய்யக் கருதியுள்ள பின்வரும் வரைவுத் திருத்தம் , இதனால் 
பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக மேற்சொன்ன சட்டத்தின் 28 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் கோரியுள்ளவாறாக 
இதனால் வெளியிடப்படுகிறது . 

2. இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து மூன்று திங்கள் முடிவடையும் நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , இந்த வரைவுத் திருத்தம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவு 
முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை சென்னை -600 006 - இல் உள்ள தொழிலாளர் 
ஆணையாளர் வாயிலாக , அரசுச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை -600 009 
என்ற முகவரிக்கு (இரு படிகளில்) அனுப்பி வைக்க வேண்டும் . 

திருத்தம் 
மேற்சொன்ன விதிகளில் , 3 ஆம் விதியின் , துணை விதி (1) இல் , பின்வரும் வரம்பு நிபந்தனை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , 
அதாவது : 


12 


ஆனால் , படிவம் A- இல் தற்காலிக பணியாளர் வருகைப் பட்டியலில் வைத்துவரப்பட வேண்டிய விவரங்கள் , ஏனைய யாதொரு 
தொழிலாளர் சட்டத்தின் கீழ் வேலையளிப்பவரால் வைத்து வரப்படும் ஏனைய யாதொரு பதிவுருக்களில் இருக்குமாயின் , தனியாக படிவம் 
A-இல் தற்காலிக பணியாளர் வருகைப் பட்டியல் வைத்துவரத் தேவையில்லை. 


முகமது நசிமுத்தீன் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் . 40 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H ) த் துறை , 25.02.2020 ) 
தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36/1972) 41 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1973 ஆம் ஆண்டு தொழிலாளர் நல நிதி 
விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . அவையாவன: 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 29 ஆம் விதியின் துணை விதி (1) - இல் , 


21 


(1) பகுதி ( a ) - இல் , பின்வரும் வரம்பு நிபந்தனை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : ” 

ஆனால் , படிவம் B - இல் வைத்துவரப்படவேண்டிய விவரங்கள் , ஏனைய யாதொரு தொழிலாளர் சட்டத்தின் கீழ் வேலையளிப்பவரால் 
வைத்து வரப்படும் ஏனைய யாதொரு பதிவுருக்களில் இருக்குமாயின் , தனியாக படிவம் B- இல் பதிவேடு வைத்துவரத் 

தேவையில்லை . .. 
( 2 ) பகுதி ( b) - இல் , பின்வரும் வரம்பு நிபந்தனை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது: 

” ஆனால் , படிவம் C இல் வைத்து வரப்படவேண்டிய விவரங்கள் , ஏனைய யாதொரு தொழிலாளர் சட்டத்தின் கீழ் 
வேலையளிப்பவரால் வைத்து வரப்படும் ஏனைய யாதொரு பதிவுருக்களில் இருக்குமாயின் , தனியாக படிவம் C- இல் பதிவேடு 
வைத்துவரத் தேவையில்லை . ”,. 


முகமது நசிமுத்தீன் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்பு ) த் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் .41, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H ) த் துறை , நாள் : 25.02.2020 ) 
தமிழ்நாடு 1981 ஆம் ஆண்டு தொழிலக நிறுவனங்கள் ( தொழிலாளர்களுக்கு நிரந்தர நிலையை அளித்தல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு 
சட்டம் 46/1981) 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
தமிழ்நாடு 1981 ஆம் ஆண்டு தொழில் நிறுவனங்கள் ( தொழிலாளர்களுக்கு நிரந்த நிலையை அளித்தல் ) விதிகளில் பின்வரும் திருத்தத்தை 
இதனால் செய்கிறார் , அதாவது: 

திருத்தம் 
மேற்சொன்ன விதிகளில் , 6 ஆம் விதியைச் சேர்ந்த , (1)-ஆம் துணை விதியில் பின்வரும் வரம்புநிபந்தனை சேர்த்துக்கொள்ளப்பட 
வேண்டும் : 

“ இருப்பினும் , ஏனைய யாதொரு சட்டத்தின் கீழ் , வேலையளிப்பவரால் வேறு ஏதேனுமொரு பதிவுருக்களில் , படிவம் - இல் பராமரிக்க 
வேண்டிய தேவையான விவரங்கள் இருக்குமானால் அப்படிவத்தில் தனியாக பதிவேடு பராமரிக்க வேண்டிய அவசியமில்லை ”. 

முகமது நசிமுத்தீன் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 
[ அரசாணை (நிலை ) எண் .42, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( HIP) த் துறை , 25.02.2020 ] 
தமிழ்நாடு 1981 ஆம் ஆண்டு பிழைப்பூதியப்படி வழங்கல் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 43/1981) 12 ஆம் பிரிவில் வழங்கப்பட்ட 
அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு 1981 ஆம் ஆண்டு பிழைப்பூதிய வழங்கல் விதிகளில் பின்வரும் 
திருத்தத்தை இதனால் செய்கிறார் , அதாவது: 

திருத்தம் 
மேற்சொன்ன விதிகளில் , விதி 3 - இல் , (iii) - ஆம் பகுதியில் பின்வரும் வரம்பு நிபந்தனை சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் : 

" இருப்பினும் , ஏனைய யாதொரு சட்டத்தின் கீழ் , வேலையளிப்பவரால் வேறு ஏதேனுமொரு பதிவுருக்களில் , படிவம் - இல் பராமரிக்க 
வேண்டிய தேவையான விவரங்கள் இருக்குமானால் அப்படிவத்தில் தனியாக பதிவேடு பராமரிக்க வேண்டிய அவசியமில்லை ”. 

முகமது நசிமுத்தீன் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை 
[ அரசாணை (நிலை) எண் .87 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (H2) த் துறை , 20.04.2020 ) 
தமிழ்நாடு 1961 ஆம் ஆண்டு பேறுகால நலச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 53/1961) 28 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு, தமிழ்நாடு 1967 ஆம் ஆண்டு பேறுகால நல விதிகளில் செய்யக் கருதியுள்ள கீழ்க்காணும் வரைவுத் திருத்தம் , இதனால் 
பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக மேற்சொன்ன சட்டத்தின் 28 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் கோரியுள்ளவாறாக 
இதனால் வெளியிடப்படுகிறது . 

2. இந்த அறிவிக்கை, தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து நாற்பத்தைந்து நாட்கள் கால அளவு முடிவடைந்த நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் பின்வரும் வரைவுத் திருத்தம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன 
கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு 
பரிசீலிக்குமென்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை " சென்னை 600 006 
இல் உள்ள தொழிலாளர் துறை ஆணையாளர் வாயிலாக அரசு செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , புனித ஜார்ஜ் 
கோட்டை , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கும் , எண் .47 /1, சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் , கிண்டி, தொழிற்பேட்டை , சென்னை 
600 032 என்ற முகவரியில் அமைந்துள்ள தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநருக்கும் (இரு படிகளில் ) அனுப்பி வைக்க 
வேண்டும் . 

வரைவுத் திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 

( i ) 6 ஆம் விதிக்குப் பின்னர் , பின்வரும் விதி சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது ; 


22 


6 - A . குழந்தைகள் காப்பகம் . - ( 1) ஐம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட பணியாளர்களைக் கொண்ட ஒவ்வொரு நிறுவனத்திலும் , பெண் 

பணியாளர்களின் குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக வேலை அளிப்பவரால் குழந்தைகள் காப்பகம் ஏற்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட 

வேண்டும் . 
ஆறு வயதுக்கு குறைவாக உள்ள ஒவ்வொரு முப்பது குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைகள் காப்பகம் இருக்க வேண்டும் . 
(2 ) அமைவிடம்.- குழந்தைகள் காப்பகமானது , குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளின் தாய்மார்கள் எளிதில் அணுகும் வகையில் 

நிறுவனத்தின் முதன்மை வாயிலிலிருந்து 500 மீட்டர் தொலைவிற்குள் அதிக இரைச்சல் அல்லது தூசி /புகை / துர்நாற்றம் அல்லாத 

இடத்தில் அமைந்திருக்க வேண்டும் . 
( 3) கட்டடங்கள்.- ( a ) குழந்தை காப்பகத்தின் இடவசதியில் , தளபரப்புப் பகுதி ஒவ்வொரு குழந்தைக்கும் 1.5 சதுர மீட்டருக்கு குறையாமலும் , 

மேற்கூரை உயரம் தளத்திலிருந்து 3.7 மீட்டருக்கு குறையாமலும் , வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும் மற்றும் நீர் புகாத பொருட்களாலும் , 
தீயணைப்பு சாதன வசதியுடன் அமைந்திருக்க வேண்டும் . 
( b ) போதிய வெளிச்சத்துடனும் , காற்றோட்டத்துடனும் இருக்க வேண்டும் . 
( C ) அவசரத் தேவைக்கான கூடுதல் மின்சார வசதியுடன் , செயற்கை ஒளிவிளக்குகள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் . 


( d ) சுத்தமாகவும் , சுகாதாரமான முறையிலும் பராமரிக்கப்பட வேண்டும் . 


( e ) குழந்தைக் காப்பகம் அமைந்துள்ள கட்டடமானது , சிறந்த கட்டட தளப்பரப்புடன் கூடிய கட்டுமானத்துடன் அமைந்திருக்க 

வேண்டும் . 
( 4 ) பணியாளர்.- ( a) குழந்தைகள் காப்பகத்திற்கு குழந்தைப் பராமரிப்பில் தகுதி பெற்ற மற்றும் பயிற்சி பெற்ற ஒரு பெண் 
ஆசிரியை 

காப்பாளர் பணியமர்த்தப்பட வேண்டும் . 
( b ) மகப்பேறு பார்ப்பதில் தகுதி வாய்ந்த மற்றும் பயிற்சி பெற்ற குழந்தைக் காப்பக உதவியாளர் ( பெண் ) ஒருவர் 

( c ) ஒவ்வொரு 10/15 குழந்தைகளுக்கும் ஆயா ஒருவர் . 
( 5 ) வசதிகள் . - ( a ) தேவையான அறைகலன்களுடன் தொட்டில்கள் , பொம்மைகள் , தரை விரிப்புகள் , படுக்கைகள் , தலையணைகள் , பருத்தி 
போர்வை , குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவதற்கு தேவைப்படும் பாத்திரங்கள் , ரப்பர் விரிப்பு மற்றும் கொசுவலைகள் ஆகியவற்றை குழந்தைகள் 
காப்பகம் கொண்டிருக்க வேண்டும் . 
( b ) பெரிய குழந்தைகளுக்கான சறுக்குப் பலகை , ஏற்ற இறக்க விசை விளையாட்டு வசதி , ஊஞ்சல் மற்றும் பொம்மைகள் போன்ற 

தேவையான விளையாட்டுப் பொருட்களுடன் உரியவாறு வேலியிடப்பட்ட நிழலான திறந்தவெளி விளையாட்டு திடலுக்கு 

வகைசெய்யப்பட்டிருக்க வேண்டும் . 
( c ) சமையல் செய்வதற்கும் உணவு படைப்பதற்குமான பாத்திரங்கள் மற்றும் அடுப்புடன் கூடிய சமையலறைக்கு வகை செய்யப்பட 

வேண்டும் . அவ்வாறு இல்லாத நேர்வில் , வேலையளிப்பவர் சுகாதார முறையில் உணவு / குடிநீர் கிடைப்பதற்கு வகைசெய்ய 

வேண்டும் . 
( d ) முறை மாற்றுப் பணியில் நாளொன்றுக்கு 8 மணி நேரத்திற்கு மிகாமல் முறை மாற்றுப் பணிகளில் பணிபுரிகின்ற 

பணியாளர்களுக்காக ஏழு நாட்களில் 24 மணி நேரமும் குழந்தைகள் காப்பகம் திறந்து வைக்கப்பட வேண்டும் . 
( e) சுத்தமான நீரை சேமிப்பதற்கான போதிய ஏற்பாடுகளுடன் பாதுகாப்பான மற்றும் சுத்தமான குடிநீர் வசதிக்கு வகை செய்யப்பட 

வேண்டும் . 
(f ) சுத்தமான சுகாதாரமான தூய்மையான பால் ( கிடைக்குமெனில் ) அல்லது சான்றளிக்கப்பட்ட அறுவைச் சிகிச்சை மருத்துவரால் 

ஒப்புதலளிக்கப்பட்ட பால் பவுடர் . ஒவ்வொரு குழந்தைக்கும் குறைந்தது 0.3 லிட்டர் பால் கிடைக்குமாறு வகை செய்யப்பட 

வேண்டும் . இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான சத்துணவுக்கு வகை செய்யப்பட வேண்டும் . 
( g ) பணியில் உள்ள குழந்தைகள் காப்பக பணியாளர்களுக்கு தூய்மையான ஆடை சீருடை வழங்கப்பட வேண்டும் . 
(6 ) . கழிப்பறை - (a) குழந்தைகள் காப்பகத்தின் உள்ளே அல்லது அதனையொட்டி குழந்தைகளுக்காக தகுந்த தனி கழிப்பறை இருக்கப்பட 
வேண்டும் . 
( b ) குளியலறையை ஒட்டி ஒவ்வொரு 20 குழந்தைகளுக்கும் தனி கழிப்பறையும் , பணியாளர் /தாய்மார்களுக்காக தனி கழிப்பறையும் 

போதிய தண்ணீர் வசதியுடனும் , கழிவறையை தூய்மை செய்யும் பொருட்களுடன் சுகாதாரமான முறையில் வைக்கப்பட்டிருக்க 
வேண்டும் . 

நிருவாகம் , சுத்தமான துணித்துண்டுகள் , எண்ணெய் மற்றும் சோப்புகளை வழங்க வேண்டும் . 
(7 ) மருத்துவ ஏற்பாடுகள் . - ( a ) முதல் உதவிப் பெட்டி வழங்கப்பட வேண்டும் . 
( b ) குழந்தைகளை சேர்ப்பதற்கு முன்னர் மருத்துவ பரிசோதனையும் , குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு 

மாதாந்திர மருத்துவ பரிசோதனையும் தகுதி வாய்ந்த மருத்துவரால் மேற்கொள்ளப்பட வேண்டும் . 
( 8 ) பதிவுருக்களை வைத்து வருதல் - புகார்களுக்கான பதிவேட்டுடன் , குழந்தைகள் காப்பகத்தில் சேருகின்ற குழந்தைகளின் விவரங்கள் 
அடங்கிய பதிவேடு ஒன்றினை நிருவாகம் வைத்து வர வேண்டும் . 

( 9) வேலையளிப்பவரால் கண்காணிக்கப்படுதல்.- வேலையளிப்பவரால் அல்லது வேலையளிப்பவரின் பிரதிநிதியால் குறிப்பிட்ட 
இடைவெளிகளில் குழுந்தைகள் காப்பகம் முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும் . 

முகமது நசிமுத்தீன் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர். 
(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 
தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


